தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 7.20 காசு 


2021 


ந 


மிட் 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய் 


மை 


யே 


வெல்லும் 


எண் 38 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 22 , 2021 
புரட்டாசி 6 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை ( ப ) எண் 304 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பரத் துறை , 26 ஜூலை 2021. ] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 | 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , யாதொரு நபரிடமிருந்தும் பெறப்படும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , சென்னை - 600 006 - இல் 
உள்ள தொழிலாளர் துறை ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை , தலைமைச் 
செயலகம் , சென்னை 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


- 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 03.01.2018 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் பாகம் II , பிரிவு - 2 இல் 16 முதல் 22 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே.வா / 17 / 2018 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பாத்திரங்கள் ( கலங்கள் ) தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள கீழே விவர அட்டவணை நெடும்பத்தி ( 2 ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்த தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அதன் 
( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


[ 1 ] 


DTP- | - 2- ( 38 ) ( TSup ) - 1 


2 


பாத்திரங்கள் ( கலங்கள் ) தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


விவர அட்டவணை -1 


வெண்கலம் மற்றும் செப்பு பாத்திரங்கள் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

( 0 ) 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( C ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 2 ) 


3 ) 


1 . 


1. தொழிற்சாலை வளாகத்தில் வெண்கலப் பாத்திரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு : 
குடங்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் 
( வழங்கப்பட்ட 21 கிலோ தகடுகளைக் 
கொண்டு ) 


( a ) 


2073.35 


286.33 


5,6,7,8 எண்ணிக்கையுள்ள குடங்களைத் 
தயாரிப்பதற்கு 


( b ) 


2102.11 


292.83 


10 சிறிய குடங்களைத் தயாரிப்பதற்கு 
12 குடங்களைத் தயாரிப்பதற்கு 


( c ) 


2143.95 


292.83 


( d ) 


14 குடங்களைத் தயாரிப்பதற்கு 


2159.65 


298.07 


( e ) 


2196.24 


303.29 


16 குடங்களைத் தயாரிப்பதற்கு 
18 குடங்களைத் தயாரிப்பதற்கு 


( 0 ) 


2230.23 


303.29 


2 . 


தகட்டுப் பானை ( வழங்கப்பட்ட 19 கிலோ 
தகடுகளைக் கொண்டு 


( a ) 


2693.02 


மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 5,6,7,8,10 
எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 


( b ) 


2721.91 


மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 
12 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 


( c ) 


2745.31 


( d ) 


2781.90 


மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 
16 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 
20 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 
24 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்னவாறு 4 ஆம் எண் அளவிலான 
4 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 


( e ) 


2813.27 


( 0 ) 


2771.45 


( g ) 


2849.89 


மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 
மேற்சொன்னவாறு 3 ஆம் எண் அளவிலான 
3 எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 


3 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

து 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( C ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


3 . 


கலாய் தேக்சா மற்றும் டிரம் பீப்பாய் ! 


( a ) 


60.00 


23.81 


25.87 


( b ) 


கலாய் பூசப்பட்ட தேக்சா தயாரிப்பதற்கு 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் 
டிரம் பீப்பாய்கள் தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட 
ஒவ்வொரு கிலோ கிராம் பொருளுக்கும் 
( பித்தளை தேக்சாவுக்கு இரும்புக் கம்பிகளை 
பொருத்துவதற்கு , கூடுதல் கட்டணம் 
ரூ .51.67 ) 


75.01 


23.81 


4 . 


தலை தாங்கி தவலை , சமையல் பாத்திரங்கள் : 


( a ) 


60.00 


சமையல் பாத்திரங்கள் தயாரிப்பதற்கு : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் ( மெருகேற்றல் கட்டணம் 
மற்றும் கம்பியாக இழுத்தல் உட்பட ) 
தலை தாங்கித் தவலை தயாரிப்பதற்கு : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


( b ) 


60.00 


23.81 


5 . 


குவளை ( அண்டா ) மற்றும் அரை அடுக்கு : 


( a ) 


62.92 


மெருகேற்றல் மற்றும் கம்பியாக இழுத்தல் 
உட்பட வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிலாம் 
பொருளுக்கும் 
சிறிய படிக்குவளை தயாரிப்பதற்கு 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ 

கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


( b ) 


106.74 


6 . 


91.51 


குண்டான் , வாணச் சட்டி , காவி வாணலி , 
தேய்ப்பு வாணலி : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் மெருகேற்றல் மற்றும் 
கம்பியாக இழுத்தல் உட்பட 


7 . 


வடிகட்டிகள் : 


( a ) 


1400.36 


314.05 


( b ) 


1500.77 


314.05 


ஒவ்வொரு 560 கிராம் எடை கொண்ட 
20 வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 
ஒவ்வொன்றும் 420 கிராம் எடை கொண்ட 
20 வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 
ஒவ்வொன்றும் 350 கிராம் எடை கொண்ட 
20 வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 


( c ) 


1579.20 


314.05 


8 . 


251.52 


23.81 


சம்படம் : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு 
பொருளுக்கும் 


கிலோ கிராம் 


4 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

து 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( C ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 3 ) 


9 . 


70.69 


இட்லிப்பானை : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு 
பொருளுக்கும் 


கிலோ கிராம் 


10 . 


97.58 


23.81 


--- 


கட்டுப்பானை : 
வழங்கப்பட்ட 17 கிலோ கிராம் எடையுள்ள 
தகட்டில் 7,8 உருப்படிகளைத் தயாரிப்பதற்கு 
ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 


11 . 


123.18 


23.81 


சொம்பு , பன்னீர் சொம்பு , வைஷ்ணவ சொம்பு , 
காவி உருளை : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ 

கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


12 . 


86.28 


கிலோ கிராம் 


தூக்குச்சட்டி : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு 
பொருளுக்கும் 
தாம்பாளத் தட்டு : 


13 . 


( a ) 


266.70 


51.3 செ.மீ அளவு கொண்ட ஒவ்வொரு 
உருப்படிக்கும் 


( b ) 


15.70 


பெரிய அளவில் தாம்பாளத் 

தட்டு 
தயாரிப்பதற்கு கூடுதலாக அமையும் 
ஒவ்வொரு 2.50 செ.மீ - க்கான கூடுதல் 
கட்டணம் 


( c ) 


36.38 


ஒவ்வொரு ஏனத்திற்கு கூடுதல் கட்டணம் 
( சிப்பலுக்கு ) 


14 . 


வாளிகள் 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு 
பொருளுக்கும் . 


கிலோ கிராம் 


( a ) 


மூடியின்றி 


86.34 


23.81 


27.54 


( b ) 


மூடியுடன் 


88.91 


23.81 


27.54 


15 . 


டப்பா : 


( a ) 


106.74 


23.81 


27.54 


வழங்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் எடையுடைய 
பொருளைக் கொண்டு 280 கிராம் எடை 
கொண்ட டப்பாக்களைத் தயாரிப்பதற்கு 
( மூடியுடன் ) 


( b ) 


99.36 


23.81 


27.54 


வழங்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் எடையுடைய 
பொருளைக் கொண்டு 280 கிராம் எடை 
கொண்ட டப்பாக்களைத் தயாரிப்பதற்கு 
( மூடியின்றி ) 


16 . 


51.00 


19.69 


15.70 


அப்பள டப்பா : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 1.680 
கிலோ கிராம் எடையுள்ள டப்பாக்களைத் 
தயாரிப்பதற்கு ( வழங்கப்பட்ட 

( வழங்கப்பட்ட ஒவ்வொரு 
கிலோ கிராம் எடைக்கும் ) 


5 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

து 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( c ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


17 . 


97.58 


23.81 


27.54 


நெய் தவலை ( மோர் சொம்பு ) : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 280 கிராம் எடை கொண்ட 
மேற்சொன்ன மோர் சொம்பு தயாரிப்பதற்கு 
ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 


18 . 


100.39 


23.81 


27.54 


ஜாடி : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 280 கிராம் எடை கொண்ட 
ஜாடிகள் தயாரிப்பதற்கு ஒவ்வொரு கிலோ 
கிராம் எடைக்கும் 


19 . 


97.58 


23.81 


27.54 


நிலாக்கத்து : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 280 
கிராம் எடையுள்ள நிலாக்கத்து தயாரிப்பதற்கு 
ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 


20 . 


100.39 


23.81 


27.54 


காப்பி பாத்திரங்கள் : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 280 
கிராம் எடையுள்ள காப்பி பாத்திரங்களைத் 
தயாரிக்க ஒவ்வொரு கிலோ கிராம் 
எடைக்கும் 


21 . 


113.22 


23.81 


பால் காய்ச்சும் பாத்திரம் : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 280 கிராம் எடையுள்ள பால் 
காய்ச்சும் பாத்திரம் தயாரிக்க ஒவ்வொரு 
கிலோ கிராம் எடைக்கும் 


22 . 


92.14 


23.81 


27.54 


மல்லிகைப்பூத்தூக்கு ! 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 280 கிராம் எடையுள்ள 
தூக்குத் தயாரிப்பதற்கு ஒவ்வொரு கிலோ 
கிராம் எடைக்கும் 


23 . 


113.22 


23.81 


27.54 


கடைசல் வாணலி : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 280 கிராம் எடையுள்ள 
வாணலிகளைத் தயாரிப்பதற்கு ஒவ்வொரு 
கிலோ கிராம் எடைக்கும் 


24 . 


103.70 


12.90 


புட்டுக்குடம் : 
ஒவ்வொரு உருப்படிக்கும் 


25 . 


81.94 


12.04 


5.82 


புட்டுக்குழல் : 
ஒவ்வொரு உருப்படிக்கும் 


26 . 


84.72 


23.81 


27.54 


கலாய் அடுக்கு : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


27 . 


போகினி ( பிரைட் ) : 


( அ ) 


103.70 


வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


6 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

து 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( C ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 3 ) 


ஆ . 


122.72 


வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 17,18 
போகினிகளைத் தயாரிக்க ஒவ்வொரு கிலோ 
கிராமுக்கும் 


28 . 


போகினி நயம் ) : 


a . 


122.72 


வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோ கிராம் 
பொருளுக்கும் 


b . 


கருப்பு பானைக்கு 


122.72 


29 . 


காசனி 


( அ ) 


122.72 


வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 3 - கிலோகிராமிலிருந்து 
47 கிலோ கிராம் எடை வரையுள்ள காசனி 
தயாரிக்க ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
ஒவ்வொன்றும் 5 கிலோ கிராமிலிருந்து 
6 கிலோ கிராம் எடை வரையுள்ள காசனி 
தயாரிக்க ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 


( 
ஆ 
) 


141.41 


30 . 


75.65 


--- 


--- 


சருவச்சட்டி : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 
சருவச்சட்டி தயாரிக்க ஒவ்வொரு கிலோ 
கிராமுக்கும் 


31 . 


கடைசல் பிடிப்பதற்கான கட்டணங்கள் 
( வழங்கப்பட்ட 21 கிலோ கிராம் எடையுள்ள 
தகடுகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்டவை ) 


( அ ) 


276.68 


21 கிலோ கிராம் எடையுள்ள குடம் மற்றும் 
சமையல் பாத்திரத்திற்கு 


( ஆ ) 


19 கிலோ கிராம் எடையுள்ள தகட்டுபானைக்கு 


302.52 


1 


( இ ) 


27.54 


கிலோ கிராம் ஒன்றுக்கு 1 அடுக்கு , வட்ட 
அடுக்கு 


( ஈ ) 


12.90 


கிலோ கிராம் ஒன்றுக்கு நாட்டு தவலை 
மற்றும் குழிப்பானை 


32 . 


நாழிகம் : 


( அ ) 


98.51 


35.35 


( ஆ ) 


55.07 


--- 


35.35 


33 . 


பித்தளை நாழிகம் - கிலோ கிராம் ஒன்றிற்கு 
பித்தளை வெள்ளை நாழிகம் - கிலோ கிராம் 
ஒன்றிற்கு 
தேய்ப்பு பித்தளை நாழிகம் கிலோ கிராம் 
ஒன்றிற்கு ( மேற்சொன்ன மூன்று 
பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு 

கிலோ 
கிராமுக்கும் 15 கிராம் சேதாரம் 
அனுமதிக்கப்படுகிறது ) 


110.11 


--- 


35.35 


7 


குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் எண் 


பணியின் வகைகள் 


தயாரிப்புக் 
கட்டணங்கள் 

( a ) 


கடைசல் 
கட்டணங்கள் 

து 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 

( c ) 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


ரூபாய் . காசு . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


II 


தொழிற்சாலை வளாகத்தில் செப்பிலான 
பாத்திரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள 
தொழிலாளர்களுக்கு : 
செப்பிலான கொதிகலன் கிலோ கிராம் 107.02 
ஒன்றிற்கு 


1 . 


--- 


2 . 


துணைப் பாகங்களுடன் கூடிய கொதிகலன் 80.29 
கிலோ கிராம் ஒன்றிற்கு 


3 . 


செப்புத்தோண்டி - கிலோ கிராம் ஒன்றிற்கு 


84.72 


1 


| 


4 . 


கிலோ கிராம் 28.62 


பிடியுடன் கூடிய பானை 
ஒன்றிற்கு 


5 . 


6 . 


பிடியற்ற பானை கிலோ கிராம் ஒன்றிற்கு 157.05 
பிரியாணி தேக்சா , காழிசட்டி , துலுக்கு 94.44 
தேக்சா மற்றும் தமிழ் தேக்சா கிலோ கிராம் 
ஒன்றிற்கு 


--- 


7 . 


செப்பு உருளி கிலோ கிராம் ஒன்றிற்கு 


18.04 


8 . 


செப்பு நாழிகம் கிலோ கிராம் ஒன்றிற்கு 


101.98 


--- 
--- 


9 . 


செப்பு வெள்ளை நாழிகம் கிலோ கிராம் / 51.00 
ஒன்றிற்கு ( மேற்சொன்ன இரண்டு 
பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிலோ 
கிராமுக்கும் 25 கிராம் சேதாரம் 
அனுமதிக்கப்படுகிறது ) 


விளக்கங்கள் 


( 1 ) அனுமதிக்கப்பட்ட சேதாரம் : 


( அ ) 


பித்தளைப் பாத்திரங்களுக்கு 


( ஆ ) 


செப்பு பாத்திரங்களுக்கு 


ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 10 கிராம் 
ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 15 கிராம் 
ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 20 கிராம் 


( இ ) 


காவி பூசாத பித்தளை மற்றும் 
செப்பு பாத்திரங்களுக்கு 


( 2 ) எடையிடப்பட்ட பின்னர் துண்டுத் துணுக்குகள் , பித்தளைப் பொடி முதலிய கழிவுப்பொருட்கள் திருப்பி எடுத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


( 3 ) பாத்திரங்களின் மீது ஈயம் பூசுவதற்கு ( நிருவாகம் வழங்கிய அனைத்துப் பொருட்கள் உதவியைக் கொண்டு மட்டும் ) கிலோ கிராம் 
ஒன்றுக்கு ரூ . 5.25 


( 4 ) குறுகிய வாய்ப்புறத்துடன் கூடிய சிறிய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுவதற்கு ( நிருவாகம் வழங்கிய அனைத்துப் பொருட்கள் மற்றும் 
உதவியைக் கொண்டு மட்டும் ) கிலோ கிராம் ஒன்றுக்கு ரூ . 7.85 


( 5 ) மேலே குறிப்பிடப்பட்ட அத்தகைய பாத்திரங்கள் நீங்கலாக ஏனைய பாத்திரங்களுக்கு அதைப் போன்ற பாத்திரத்திற்கு 
பொருந்தக்கூடிய ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் . 


8 


( 6 ) நாட்கூலி : நாளொன்றுக்கு 8 மணி நேர வேலை ) 


( அ ) தொழிற்பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு : ரூ . 231.50 


( ஆ ) ஓரளவு பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு : ரூ . 217.00 


( இ ) பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு : 


ரூ .212.00 


விவர 


ணை 


தொழிற்சாலை வளாகத்தில் அலுமினியப் பாத்திரங்கள் தயாரிப்பதில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகை 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் நாளொன்றுக்கு 

( ரூ . காக ) 


மண்டலம் - அ 


மண்டலம் - ஆ 

( ஆ ) 


மண்டலம் - இ 

2 ) 


மண்டலம் - ஈ 

ரு ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 . 


மேலாளர் 


267.00 


259.00 


249.00 


242.00 


2 . 


உதவி மேலாளர் , கணக்காளர் மற்றும் காசாளர் 


242.00 


231.50 


227.00 


223.00 


3 . 


223.00 


219.00 


217.00 


சுருக்கெழுத்தர் , விற்பனையாளர் , மேற்பார்வையாளர் , 229.50 
ஆய்வாளர் , வரிகள் வரைபவர் மற்றும் கடைசல் பிடிப்பவர் 
( Spinner ) 


4 . 


219.00 


217.00 


213.50 


வார்ப்பு அச்சுரு செய்பவர் , மின் கம்பி பணியாளர் , கடைசல் 223.00 
பிடிப்பவர் , வடிவம் கொடுப்பவர் , துளையிடுபவர் , 
மெருகிடுபவர் எருமைத் தோலால் மெருகிடுபவர் , 
எந்திரக்கம்மியர் பொருத்துநர் , பழுதுபார்ப்பவர் , 
எந்திரக்கம்மியர் , லாரி மற்றும் வேன் ஓட்டுநர் , எழுத்தர் 
தட்டச்சர் , பாத்திரங்களில் துளையிடுதல் , பிணைப்பாணி 
பொருத்துதல் , கைப்பிடிகள் பொருத்துதல் , 
துணைப்பாகங்கள் பொருத்துதல் , ஆகிய இரண்டாம் 
நிலைப்பணிகளுக்கான பொருத்துநர் , சூடாக்கி - குளிர 
வைக்க சுற்றும் கருவியை சுற்றுபவர் , உருக்கும் கருவியை 
இயக்குபவர் . 


5 . 


217.00 


215.00 


213.50 


கிடங்குக் காப்பாளர் , பதிவெழுத்தர் , காவலாள் , இரும்பு 219.00 
ஊதுலை இயக்குபவர் , தகடுகளை வெட்டுபவர் , வளையம் 
வெட்டுபவர் . 


6 . 


217.00 


215.00 


213.50 


முத்திரை பதித்து அழுத்தும் கருவியை இயக்குபவர் , வட்ட 219.00 
வடிவம் மற்றும் பின்புற வடிவத்தை அழுத்தும் கருவியை 
இயக்குபவர் , வெட்டுகிற மற்றும் விளிம்பு மடிக்கிற 
கருவியை இயக்குபவர் 
பொருத்தும் உதவியாளர் எந்திர உதவியாளர் , சோடா 219.00 
மற்றும் அமில நீரில் கழுவுபவர் 


7 . 


217.00 


215.00 


213.50 


8 . 


215.00 


213.50 


212.00 


உலையிலிருந்து எடுத்து உலரவைக்கும் தொழிலாளர்கள் , 217.00 
ஏவலாள்கள் , வண்டி ஓட்டுபவர் , சுமை ஏற்றி இறக்குதல் , 
சிப்பம் கட்டுதல் , அடுக்கி வைத்தல் , பொருட்களை இடம் 
மாற்றுதல் , துப்புரவு செய்தல் , மற்றும் பொதுவகையான 
தொடர்புடைய ஏனைய பணிகளைச் செய்யும் 
தொழிலாளர்கள் 


குறிப்பு : அலுமினியப் பாத்திரங்கள் செய்யும் தொழிலைப் பொறுத்தவரையில் , அலுமினியத் தகட்டை சுற்றுதல் , வளையம் செய்தல் ஆகிய 
பணிகளுக்கான ஊதியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன . தமிழ்நாட்டில் உள்ள பல தொழிற்பிரிவுகள் வளையம் செய்தல் , பாத்திரங்கள் செய்தல் 
ஆகியவை அடங்கிய ஒருங்கிணைந்த தொழில் பிரிவுகளைக் கொண்டுள்ளதே இதற்குக் காரணம் ஆகும் . 


9 


விவர அட்டவணை 


- 


III 


தொழிற்சாலை வளாகத்தில் எவர்சில்வர் பாத்திரங்கள் தயாரிப்பதில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகை 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( நாளொன்றுக்கு ) 

( ரூ . காக ) 


மண்டலம் - அ 

( அ ) 


மண்டலம் - ஆ ) மண்டலம் - இ மண்டலம் - ஈ 
( ஆ ) 

( ஈ ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 . 


மேலாளர் 


267.00 


259.00 


249.00 


242.00 


2 . 


உதவி மேலாளர் , கணக்காளர் மற்றும் காசாளர் 


242.00 


231.50 


227.00 


223.00 


3 . 


223.00 


219.00 


217.00 


சுருக்கெழுத்தர் , விற்பனையாளர் , மேற்பார்வையாளர் 229.50 
மற்றும் ஆய்வாளர் . 


4 . 


219.00 


217.00 


213.50 


வார்ப்பு அச்சுரு செய்பவர் , மின்கம்பிப் பணியாளர் , 223.00 
கடைசல் பிடிப்பவர் , வடிவம் கொடுப்பவர் , துளையிடுபவர் , 
மெருகேற்றுபவர் , எருமைத் தோலால் மெருகிடுபவர் , 
எந்திரக்கம்மியர் பொருத்துநர் , பழுதுபார்ப்பவர் , 
எந்திரக்கம்மியர் , லாரி மற்றும் வேன் ஓட்டுநர் , எழுத்தர் 
மற்றும் தட்டச்சர் , பாத்திரங்களில் துளையிடுதல் , 
பிணைப்பாணி பொருத்துதல் , கைப்பிடிகள் 
பொருத்துதல் , துணைப்பாகங்கள் பொருத்துதல் ஆகிய 
இரண்டாம் நிலைப்பணிகளுக்கான பொருத்துநர் . 


5 . 


217.00 


215.00 


213.50 


கிடங்குக் காப்பாளர் , பதிவெழுத்தர் , காவலாள் , எந்திர 219.00 
உதவியாளர் , மற்றும் உதவியாள் . 


6 . 


217.00 


215.00 


213.50 


212.00 


ஏவலாள் , வண்டி ஓட்டுபவர் , சுமையை ஏற்றி 
இறக்குதல் , சிப்பம் 

கட்டுதல் , அடுக்கிவைத்தல் , 
பொருட்களை இடம் மாற்றுதல் , துப்புரவு செய்தல் , 
ஏனைய தொடர்புடைய பணிகள் மற்றும் 
பொதுவகையான ஏனையப் பணிகளை செய்யும் 
தொழிலாளர்கள் . 


7 . 


பிடிப்பவர் , 


தகட்டில் | 229.50 


223.00 


219.00 


217.00 


அழுத்துபவர் , கடைசல் 
அடையாளமிடுபவர் . 


8 . 


தகடு 


219.00 


217.00 


213.50 


வெட்டுபவர் , வளையம் வெட்டுபவர் , 223.00 
பற்றவைப்பவர் , எந்திரத்தை மிதித்தியக்குதல் 


விளக்கம் : 


( 1 ) 


மண்டலங்களின் வகைப்பாடு : 


( 2 ) மண்டலம் அ - அனைத்து மாநகராட்சிகள் 


( 3 ) மண்டலம் ஆ- அனைத்து நகராட்சிகள் 


( 4 ) மண்டலம் இ - நகரியங்கள் , பாளையங்கள் மற்றும் பேரூராட்சிகள் 


( 5 ) மண்டலம் ஈ 


கிராம ஊராட்சிகள் 


( 2 ) அகவிலைப்படி . மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 

( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 
புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது நாளொன்றுக்கு ரூ . 1.30 ( ஒரு ரூபாய் முப்பது 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 


DTP- || -2- ( 38 ) ( T Sup ) -1a 


DTP- || -2- ( 38 ) ( T Sup ) -2 


10 


( 1 ) அகவிலைப் படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளன்று கணக்கிடப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய ஆண்டிற்கான சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 3 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிட , குறைந்தளவு தின ஊதியத்தை ( அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப் படி ) 30 ஆல் பெருக்க 
வேண்டும் . 


( 4 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கிடையே எவ்வித 
வேறுபாடும் காட்டக்கூடாது . 
( 5 ) விவர அட்டவணைகள் II மற்றும் III - இல் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதிய வீதங்களுக்கு மேற்பட்ட அதற்கு நிகராக 
நாளொன்றுக்கு சராசரி வருவாய் ஈட்டுகின்ற செய்யும் வேலைக்கேற்ப ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு அலுமினியம் மற்றும் 
எவர்சில்வர் பாத்திரங்கள் செய்வதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் பொருந்தாது . 
( 6 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் ( மொ.பெ ) , 

தமிழ் வளர்ச்சி ( ம ) செய்தித் துறை . 
[ அரசாணை ( ப ) எண் . 327 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பரத் துறை நாள் : 29.07.2021 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள 
பின்வரும் வரைவு அறிவிக்கை மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை 
600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . . 


- 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 | 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
{ b ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 09.03.2016 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 167 முதல் 169 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே / 185 / 2016 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் மின்னணு தொழிலகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் 
( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
மின்னணு தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( 1 ) 


( 2 ) 


மண்டலம் - அ 
ரூ . 


மண்டலம் 

ரூ . காசு 


காசு 


1. பொது வகையினர் : 
( 1 ) விற்பனை உதவியாளர் 
( 2 ) கொள்முதல் உதவியாளர் 


7941.00 


7705.00 


11 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( 0 ) 


( 2 ) 


மண்டலம் 


மண்டலம் 

ரூ . காசு 


ரூ . 


காசு 


8748.00 


8433.00 


7941.00 


7705.00 


8748.00 


8433.00 


7941.00 


7705.00 


7404.00 


7274.00 


7134.00 


7006.00 


7134.00 


7006.00 


7941.00 


7705.00 


8748.00 


8433.00 


( 3 ) உதவியாளர் ( உற்பத்தி , திட்டமிடுதல் கட்டுப்பாடு ) 
( 4 ) கணக்காளர் 
( 5 ) சுருக்கெழுத்தர் 
( 6 ) 

தட்டச்சர் 
( 7 ) எழுத்தர் / அலுவலக உதவியாள் 
( 8 ) காசாளர் / பண்டகசாலை உதவியாளர் 
( 9 ) பண்டகசாலை காப்பாளர் 
( 10 ) நேரக் காப்பாளர் 
( 11 ) ஓட்டுநர் 
( 12 ) காவலாள் / சௌகிதார் ( Chowkidar ) / 

பாதுகாவலர் 
( 13 ) ஏவலாள் / துணையாள் / அலுவலக உதவியாள் 
( 14 ) மாலி / குடிநீர் வழங்குபவர் / தோட்டக்காரர் / 

பெருக்குபவர் / துப்புரவுப் பணியாளர் 
( 15 ) வரவேற்பாளர் / தொலையச்சு அல்லது தொலைபேசி 

இயக்குபவர் 
II . ஏனைய வகையினர் : 
( அ ) உயரளவு பயிற்சி பெற்றோர் : 
( 1 ) பணிமனை மேற்பார்வையாளர் / கூட்டிணைப்பு 

மேற்பார்வையாளர் 
( 2 ) ஆய்வகப் பகுப்பாய்வாளர் 
( 3 ) 

மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு 

உயரளவு பயிற்சி பெற்ற வகையினர் 
( ஆ ) பயிற்சி பெற்றோர் : 
( 1 ) தர ஆய்வாளர் 
( 2 ) தொழில் நுட்பவியலாளர் / தொழில்நுட்ப 

உதவியாளர் 
( 3 ) இயந்திர கம்மியர் 
( 4 ) அச்சு வடிவமைப்பு தயாரிப்பாளர் 
( 5 ) வரைவாளர் 
( 6 ) புகைப்படக் கருவியாளர் 

இயந்திரவியலாளர் ( மெசினிஸ்ட் ) 
( 8 ) இயந்திரம் இயக்குபவர் 
( 9 ) 

அரைவையாளர் 
( 10 ) அச்சு வடிவமைப்பு வார்ப்படம் இயக்குபவர் 
( 11 ) அச்சு வார்ப்பவர் 
( 12 ) பற்ற வைப்பவர் 
( 13 ) பொருத்துநர் 
( 14 ) கடைசல் பிடிப்பவர் 
( 15 ) மின் கம்மியர் 
( 16 ) வானொலி மற்றும் தொலைக்காட்சி கம்மியர் 
( 17 ) கணினி இயக்குபவர் 


7941.00 


7705.00 


12 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( 1 ) 


( 2 ) 


மண்டலம் 


மண்டலம் 

ரூ . காசு 


ரூ . 


காசு 


( 18 ) வரிசைப்படுத்துபவர் 
( 19 ) இயந்திரங்களின் பராமரிப்பு உதவியாளர்கள் 

( மின்னியல் , மின் இயந்திரவியல் , இயந்திரவியல் 

மற்றும் மின்னணுவியல் ) 
( 20 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு 

பயிற்சி பெற்ற வகையினர் 
இ ) ஓரளவு பயிற்சி பெற்றோர் : 
கூட்டிணைப்பு செயல்பாடு : 
( 1 ) கூட்டிணைப்பு தொடர்பான சுற்றுதல் 

மின்கம்பியமைத்தல் பொருத்துதல் சூட்டிணைத்தல் 

ஒழுங்குவித்தல் சோதனையிடல் மற்றும் ஏனைய 
யாதொரு ஓரளவு பயிற்சி பெற்ற செயல்பாடுகள் 
( பொதுவான தகுதியுடன் அல்லது 

தகுதியின்மையுடன் ) 
( 2 ) பிளாண்டிங் ஒருங்கிணைப்பாளர் 
( 3 ) கூட்டிணைப்பு இயக்குபவர் 
( 4 ) அழுத்தக் கருவி இயக்குபவர் 
( 5 ) அச்சிடுங்கருவி இயக்குபவர் 
( 6 ) துளையிடுங்கருவி இயக்குபவர் 
( 7 ) துணையழுத்தக் கருவி இயக்குபவர் 
( 8 ) வண்ணம் பூசுபவர் 
( 9 ) மெருகேற்றுபவர் 
( 10 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு 

ஓரளவு பயிற்சிப் பெற்ற வகையினர் 
க பயிற்சி பெறாதோர் . 
( 1 ) உதவியாள் 
( 2 ) சுத்தம் செய்பவர் 
( 3 ) மஸ்தூர் 

சிப்பமாக்குபவர் 
( 6 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய 

ஏனைய யாதொரு 
பயிற்சி பெறாத வகையினர் 


7404.00 


7274.00 


7055.00 


6801.00 


7134.00 


7006.00 


விளக்கங்கள் : 


( 1 ) 


பணியாளர் மண்டலங்களின் வகைப்பாடும் பணியாளர்களின் வகைப்பாடும் வருமாறு : 


( 90 ) 


மண்டலங்களின் வகைப்பாடு : 


மண்டலம் - அ : அனைத்து மாவட்ட தலைமையகங்கள் , 

மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் 


மண்டலம் 


ஆ : ஏனைய பகுதிகள் 


( ஆ ) 


பிரிவு வகைப்பாடு : 


( 0 ) 


உயரளவு பயிற்சி பெற்றோர் . 


உயரளவு பயிற்சி பெற்ற பணியாளார் என்பவர் திறமை அல்லது மேம்பட்ட 
அளவிலான கூர்மைத் தகுதி தேவைப்படுகின்ற ஒரு பணியினைச் செய்பவரும் 
மேற்பார்வையிடும் திறனும் உடையவராவார் . 


13 


( 11 ) 


பயிற்சி பெற்றோர் 


பயிற்சி பெற்ற பணியாளர் என்பவர் ஒரு பணியைத் தனித்துச் செயலாற்றித் 
திறம்பட முடித்து மிகச் சரியான பணித்திறத்தை வெளிப்படுத்தும் தகுதி மிக்கவர் 
ஆவார் . தேவையேற்படும் போது சிறு மின் சுற்று வரைபடங்களை அறிந்து அதில் 
பணி செய்யும் தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் . 


( ii ) 


ஓரளவு பயிற்சி பெற்றோர் : 


ஓரளவு பயிற்சி பெற்ற பணியாளர் என்பவர் குறிப்பிடப்பட்டதொரு தொழிலில் 
பணி செய்யும் அறிவைப் பெற்றிருப்பவர் அல்லது எளிய சிறு கருவிகள் மற்றும் 
இயந்திரங்கள் உதவியுடன் அந்த எளிய பணியை செய்பவர் ஆவார் . 


( iv ) 


பயிற்சி பெறாதோர் 


பயிற்சி பெறாத பணியாளர் என்பவர் தனிப் பயிற்சி எதுவும் பெறாதவர் ஆவார் . 
பழக்கப்பட்ட பணிச்சூழல் அவசியமென்றபோதிலும் , குறைவான செயல்பாடு 
அல்லது தன்னிச்சையான முடிவு அல்லது முன் அனுபவம் ஏதுமற்ற எளிதான 
பணிகளை மேற்கொள்பவர் அவருடைய பணியானது பொருட்கள் அல்லது 
சரக்குகள் வகையில் தேவைப்படலாம் . 


( 2 ) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ) அகவிலைப் படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
திங்களொன்றுக்கு ரூ .43.50 / - ( நாற்பத்து மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட 

வேண்டும் . 
D அகவிலைப் படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் 

குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொராண்டும் ஏப்ரல் முதல் நாளில் கணக்கிடப்பட வேண்டும் . 
முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 5 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


இராகிர்லோஷ் குமார் , 

அரசுச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை ( ப ) எண் . 329 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பரத் துறை நாள் . 30.07.2021 ] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் 
வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , யாதொரு நபரிடமிருந்தும் பெறப்படும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை 600 006 , 
டி.எம்.எஸ் . வளாகத்திலுள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


- 


14 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 21.03.2017 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - இல் , 2 முதல் 6 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) தொ.வே. / 184 g - 2 ) / 2017 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலிதீன் தயாரிப்பு 
மற்றும் மிருதுவான ரப்பர் வகைகள் செய்முறைகள் மற்றும் பிளாஸ்டிக் தயாரிப்பு பணிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர் 
வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அதன் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு 
இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


பாலிதீன் தயாரிப்பு மற்றும் மிருதுவான ரப்பர் வகைகள் செய்முறைகள் மற்றும் பிளாஸ்டிக் தயாரிப்பு ஆகியவற்றில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 
( ரூ . காசு ) 

2 ) 


அ . பாலிதீன் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு. 

1 . பயிற்சி பெறாதோர். 


7498.00 


7258.00 


II . 


7743.00 


III . 


8229.00 


IV . 


9444.00 


( 1 ) இயக்குபவர் 
( 2 ) உதவியாள் 
ஓரளவு பயிற்சி பெற்றோர் .- 
( 1 ) இயக்குபவர் 
( 2 ) சுழற்றுபவர் 
{ 3 ) நெசவாளர் 
( 4 ) பாவு ஓட்டுபவர் 
பயிற்சி பெற்றோர் .- 
( 1 ) இயக்குபவர் 
( 2 ) உருவம் கொடுப்பவர் 
( 3 ) அச்சு இயக்குபவர் 
{ 4 ) இயந்திரம் இயக்குபவர் 
( 5 ) ஜாபர் ( Jobbar ) 
உயரளவு பயிற்சி பெற்றோர் , 
( 1 ) முறைமாற்றுப் பணி பொறுப்பாளர் 
( 2 ) முதலாள் 
( 3 ) மேற்பார்வையாளர் 
பொதுவான வகையினர் . - 
( 1 ) மேலாளர் 
( 2 ) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
( 4 ) பண்டகக் காப்பாளர் அல்லது கிடங்கு காப்பாளர் 
( 5 ) முதுநிலை உதவியாளர் 
( 6 ) கணக்கு உதவியாளர் 
( 7 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 8 ) தட்டச்சர் 
( 9 ) சுருக்கெழுத்து- தட்டச்சர் 
( 10 ) வரவேற்பாளர் 
( 11 ) துணையாள் 
( 12 ) விற்பனையாளர் 
( 13 ) அலுவலகப் பையன் 

ஏவலாள் 
( 14 ) காவலாளி 


V. 


11634.00 


10174.00 


8958.00 


8715.00 


8472.00 


8594.00 


8715.00 


8472.00 


7498.00 


7258.00 


15 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு 
( ரூ . காசு ) 

( 2 ) 


7743.00 


7258.00 


7984.00 


- 


8229.00 


10660.00 
9444.00 


11634.00 
10174.00 
8958.00 


8715.00 


( 0 ) 
ஆ . மிருதுவான ரப்பர் வகைகள் தயாரிப்பு செய்முறைகளில் 

வேலைவாய்ப்பு. 
1 .. பயிற்சி பெறாதோர். 

( 1 ) இயக்குபவர் 
( 2 ) தொழிலாளர் நிலை - ( III ) 
( 3 ) சுத்தம் செய்பவர் 
( 4 ) சிப்பமாக்குபவர் 

( 5 ) உதவியாள் 
II . ஓரளவு பயிற்சி பெற்றோர் .- 

( 1 ) இயக்குபவர் 
( 2 ) கொதிகலன் இயக்குபவர் 

( 3 ) தொழிலாளர் நிலை ( II ) 
III . பயிற்சி பெற்றோர் 

{ 1 ) இயக்குபவர் 

{ 2 ) தொழிலாளர் நிலை - ( I ) 
V. உயரளவு பயிற்சி பெற்றோர். 

{ 1 ) இளநிலை செயல் அலுவலர் 
{ 2 ) முதலாள் 
( 3 ) மேற்பார்வையாளர் 

( 4 ) பிரிவுத் தலைவர் 
V. பொதுவான வகையினர் .- 

( 1 ) மேலாளர் 
( 2 ) உதவி மேலாளர் 
{ 3 ) கணக்காளர் 
( 4 ) பண்டகக் காப்பாளர் அல்லது கிடங்கு காப்பாளர் 
( 5 ) முதுநிலை உதவியாளர் 
( 6 ) கணக்கு உதவியாளர் 
( 7 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 8 ) வரவேற்பாளர் 
( 9 ) தட்டச்சர் 
( 10 ) சுருக்கெழுத்து தட்டச்சர் 
( 11 ) துணையாள் 
( 12 ) விற்பனையாளர் 
( 13 ) அலுவலகப் பையன் ஏவலாள் 

( 14 ) காவலாளி 
இ . பிளாஸ்டிக் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு .- 
1. பயிற்சி பெறாதோர் 

( 1 ) இயக்குபவர் 
( 2 ) உதவியாள் 
( 3 ) பணி முடிவாக்குபவர் 

( 4 ) சிப்பமாக்குபவர் அல்லது அனுப்புகை உதவியாளர் 
II . ஓரளவு பயிற்சி பெற்றோர் - 

( 1 ) இயக்குபவர் 
( 2 ) பட்டறை இயக்குபவர் 
( 3 ) இயந்திர உதவியாளர் 
( 4 ) கடைசலாள் 
( 5 ) அச்சிடுபவர் 
( 6 ) பற்றவைப்பவர் 
( 7 ) ஒருங்கிணைப்பவர் 
( 8 ) வெட்டுபவர் 
( 9 ) இயந்திரம் இயக்குபவர் 
( 10 ) தையற்காரர் 
{ 11 ) ஆய்வுக்கூட உதவியாளர் 


8472.00 


8594.00 
8715.00 
7498.00 


- 


7258.00 


7498.00 
7258.00 


7743.00 


16 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு 
( ரூ . காசு ) 

2 ) 
8229.00 


III . பயிற்சி பெற்றோர் ; 

( 1 ) இயக்குபவர் 
( 2 ) அமைப்பவர் மற்றும் இயக்குபவர் 
( 3 ) அச்சு வார்ப்பவர் 
( 4 ) மின் கம்மியர் 

( 5 ) அச்சு தயாரிப்பவர் 
IV . உயரளவு பயிற்சி பெற்றோர் .- 


9444.00 


11634.00 
10174.00 
8958.00 
8715.00 


( 1 ) முதலாள் 

{ 2 ) மேற்பார்வையாளர் 
V. பொதுவான வகையினர் 

( 1 ) மேலாளர் 
( 2 ) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
( 4 ) கணினி நிரல் தயாரிப்பவர் 
( 5 ) பண்டகக் காப்பாளர் அல்லது கிடங்கு காப்பாளர் 
( 6 ) முதுநிலை உதவியாளர் 
( 7 ) கணக்கு உதவியாளர் 
( 8 ) எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாள் 
( 9 ) வரவேற்பாளர் 
( 10 ) தட்டச்சர் 
( 11 ) சுருக்கெழுத்து - தட்டச்சர் 
( 12 ) துணையாள் 
( 13 ) விற்பனையாளர் 
( 14 ) அலுவலகப் பையன் ஏவலாள் 
( 15 ) காவலாளி 


8472.00 


8594.00 
8715.00 
7498.00 


7258.00 


விளக்கம் : - ( ) அகவிலைப்படி - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் , பணியாளர்களுக்கு கீழே 

குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
அகவிலைப் படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை 

மாநகர சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் . ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப் படியாக மாதமொன்றுக்கு 
ரூ 45.00 ( நாற்பத்தைந்து ரூபாய் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 


முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையில் ) விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து இந்த திருத்தம் செயலுக்கு வரும் , 
முந்தைய ஆண்டிற்கான சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( ii ) 


( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 

எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3 ) நாள் ஊதிய வீதத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


இரா . கிர்லோஷ் குமார் 

அரசுச் செயலாளர் 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொ.பெத் துறை . 


17 


[ அரசாணை ( நிலை ) எண் . 106 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( புத் துறை , நாள் 16.08.2021 ) 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலை வாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) , ( 5 ) ஆகிய உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 28.06.2021 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் பாகம் II , பிரிவு - 2 இல் 
1-3 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் 
II ( 2 ) தொ.ந.தி.மே / 339 ( d ) / 2021 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையில் , 


( 1 ) " அ . அரசுப் பிரதிநிதிகள் ' ' எனும் தலைப்பின் கீழ் வரும் , 


" 8. இயக்குநர் , 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் , 


சென்னை -600 032 . 


உறுப்பினர் . ' ' , 


எனும் இனத்திற்குப் பதிலாக , பின்வரும் இனம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அதாவது , 


' ' 8. செயலாளர் , 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , 


சென்னை -600 009 . 


-உறுப்பினர் . ' ' , 


( 2 ) 


“ இ . உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் :, ” என்ற தலைப்பின் கீழ் வரும் ; 


' ' 3. திரு . பி.சி. எத்திராஜ் , 


தொழிலாளர் முன்னேற்ற சங்கப் பேரவை ( LPF ) , 


எண் . 13 / 14A , நபிகள் நாயகம் தெரு , 


புதுப்பாளையம் , கடலூர் -607 001 . 


- 


உறுப்பினர் . " , 


என்ற இனத்திற்குப் பதிலாக , பின்வரும் இனம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


“ 3. திரு . பி . கணேசன் , 


த / பெ . பழனி 


இந்து மஸ்தூர் சபா ( HMS ) 


10/43 , இராஜாஜி சாலை , சூரமங்கலம் அஞ்சல் , 


சேலம் -636 005 . 


- உறுப்பினர் . ” 


இரா . கிர்லோஷ் குமார் 
அரசுச் செயலாளர் 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் ( மொ.பெர்துறை 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


